GOVERNMENT OF TAMIL NADU 

2017 


[Regd . No . TN /CCN /467 /2012 - 14 . 
[ R . Dis . No . 197 /2009 . 
[ Price : Rs. 4 .00 Paise . 


TAMIT 


1 . 568 


TER 


ERNMES 


REL 


FL 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


. 


NADU 


i ASLAN 


RUTH 
AS 


^ { p N 


TIUMPHS 


* 


PUBLISHED BY AUTHORITY 


No. 26 ] 


CHENNAI, WEDNESDAY , JUNE 28 , 2017 
Aani 14 , Hevilambi, Thiruvalluvar Aandu - 2048 


Part VI — Section 3 (b ) 
Notifications issued by Quasi-Government bodies and Public Sector Undertakings. 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS, ETC . 


CONTENTS 


Pages. 


TAMIL NADU TRANSMISSION CORPORATION 


General Construction Circle , Trichy - Establishment of New Transmission Lines 

and Sub Stations .. 


60 -68 


DTP _ VI- 3(b ) ( 26 ) — 1 


[ 59 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part V [ Sec. 3(b ) 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


TAMIL NADU TRANSMISSION CORPORATION 
GENERAL CONSTRUCTION CIRCLE , TRICHY 


Establishment of New Transmission Lines and Sub Stations 


(Lr. No . SE /GCC / TRY/AEE /GL/DB /F . Press/ D . 491/ 17.) 


No . VI-3(b )/17 /2017 . 


The Tamil Nadu Electricity Board has sanctioned the following Transmission lines and Sub Stations to transit and 
distribute power to various load centres and the works are to be taken up shortly under T & D Scheme. 

Discription of work 
I SUB - STATIONS : 


SI. No 


Route length in km 


Name of the Line 

(2 ) 


(1) 


(3 ) 


Ariyalur / Kallakurichi 


756 


Vellalaviduthi / Pudukkottai 


400 


Thuvakudi (BHEL ) / Trichy 


230 


Narimanam / Nagapattinam 


230 


Neyveli / Cuddalore 


230 


Sankarapuram / Kallakurichi 


230 


Valavanthankottai / Trichy 


110 


Naduvalure / Perambalur 


110 


Andimadam | Ariyalur 


110 


Thenoor / Perambalur 


110 


Vellakkarai / Cuddalore 


110 


Narimanam / Nagapattinam 


110 


II. TRANSMISSION LINES : 


Name of the Line 


Route length in km 


Sl. No 

( 1) 


(2 ) 


(3 ) 


1 


16 .64 


110 KV SC line on DC tower from Poiyur 230 KV SS to Koothur 110 KV 
Substation with LL Conductor 


22.6 


Erection of 230 KV DC Line on DC tower with LL conductor for making 
LILO of existing 230 KV Thiruvarur- Kadalangudi line at the proposed 
Kumbakonam substation . 


3 


Erection of 110 KV SC Line on DC tower with Panther conductor from 
Kumbakonam 230 KV substation to Thirupurambiyam 110 KV SS 


12.50 


June 28 , 2017 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


61 


Route length in km 


Sl. No 

(1) 


Name of the Line 

(2 ) 


( 3) 


4 


5 . 90 


Erection of 110 KV SC Line on DC towers with LL conductor from the 
proposed 230 KV Kumbakonam SS to the existing Kumbakkonam 
110 KV substation . 


5 


3 . 00 


Erection of four circuits of 110 KV line with Panther conductor on multi 
circuit towers from the proposed Mondipatti 230 KV SS to common point 
(Loc. B ) 


25 .57 


Erection of 110 KV DC line on DC towers with Panther conductor from the 
common point (Loc . B ) to LILO the existing 110 KV Trichy - Erode feeder at the 
proposed Mondipatti 230 KV SS . 


6 . 35 


Erection of 110 KV DC line on DC towers with Panther conductor from the 
common point (Loc . B ) to LILO the existing 110 KV Alundur - Sembatty 
feeder at the proposed Mondipatti 230 KV SS . 


8 


40 .8 


Erection of 110 KV SC line on DC towers with Panther conductor from the 
proposed Mondipatti 230 KV SS to Thuvarankurichi 110 KV SS . 


9 


16 . 9 


Erection of 110 KV SC line on DC towers with Panther conductor from the 
proposed Mondipatti 230 KV SS to Vadugapatty 110 KV SS . 


10 


3 .00 


Erection of 230 KV DC line on MC towers from 230 KV SS to Common 
point (Loc A ) at the proposed Thuvakudy 230 / 110 KV SS 


11 


14 . 5 


Erection 230 KV DC line on DC towers with Zebra conductor from common 
point (Loc . A ) to LILO the existing 230 KV Alundur - Thanjavur feeder - at the 
proposed Thuvakudy 230/110 KV SS . 


12 


14 .50 


230 KV DC line on DC towers with Zebra conductor from common point Loc. A 
to LILO the existing 230 KV Alundur - Thanjavur feeder - Il at the proposed 
Thuvakudy 230 / 110 KV SS . 


13 


1 . 92 


Erection of four circuits of 110 KV line on multi circuit towers with Panther 
conductor upto common point (Loc . B ) from Thuvakudy 230 KV SS . 


14 


1. 92 


Erection 110 KV DC line on DC towers with Panther conductor from common 
point (Loc . B ) to LILO the existing 110 KV Trichy - Thanjavur feeder at the 
proposed Thuvakudy 230 / 110 KV SS . 


15 


1 . 92 


Erection of 110 KV DC line on DC towers with Panther conductor from common 
point (Loc . B ) to LILO the existing 110 KV Alundur - Thanjavur feeder at the 
proposed Thuvakudy 230 / 110 KV SS . 


16 


5 . 00 


Erection of 110 KV SC line on 110 KV multi circuit towers upto common point 
( Loc . C ) from the proposed Thuvakudy 230 KV SS . 


17 


27 .00 


Erection of 110 KV SC line on DC towers from common point (Loc . C ) 
to K .Sathanur 110 KV SS . 


18 


3 . 10 


Erection of 110 KV SC line on DC circuit towers from Thuvakudy 230 KV 
SS to BHEL 110 KV SS 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI — Sec . 3 (b ) 


62 
- 
Sl. No 

(1) 


Name of the Line 


Route length in km 


(2 ) 


(3 ) 


19 


Erection of 110 KV DC line on DC towers with Panther conductor by making 
LILO of the existing 110 KV Cuddalore - Chitharasur- Sornavor feeder at the 
proposed Keezhkavarapattu SS . 


Erection of 230 KV DC line on DC towers with Twin Moose conductor including 
OPGW cable from NNTPS to the proposed Neyveli 230 / 110 KV SS . 
Erection of 230 KV DC line on DC towers with Twin Moose conductor including 
OPGW cable from Neyveli - TS -Il to the proposed Neyveli 230/110 KV SS . 
Erection of 230 KV DC line on DC towers with Zebra conductor from the 
proposed Neyveli 230 /110 KV SS to the existing Thiruvannamalai and Cuddalore 
feeders . 


23 


Erection of 230 KV SC line on DC towers with Zebra conductor from the 
proposed Neyveli 230 /110 KV SS to the existing Eachangadu 230 KV SS . 


24 


Erection of 110 KV three circuit line on MC towers with Panther conductor from 
the proposed Neyveli 230 / 110 KV SS to connect the existing Aduthurai feeder 
and Deviakurichi feeder - I & II 


25 


Erection of 110 KV four circuit line on MC towers with Panther conductor from the 
proposed Neyveli 230 /110 KV SS to connect the existing Panruti feeder, Vadakuthu 
feeder and Villupuram feeder - I & II 
Erection of 110 KV DC line on DC towers with Panther Conductor to make LILO 
of the existing 110 KV Trichy - Punalkulam - Thanjavur feeder at the proposed 
Valavanthankottai 110 KV SS. 


26 


11. 5 


11 .5 


15 . 40 


Erection of 230 KV DC line on DC towers with Zebra Conductor to LILO the existing 
230 KV P . P .Nallur - Thanjavur feeder at the proposed Narimanam 230 KV SS . 

with Zahra Conductor to LILO the existing 
Erection of 230 KV DC line on DC towers with Zebra Conductor to LILO the existing 
230 KV P . P .Nallur - Thanjavur feeder at the proposed Narimanam 230 KV SS . 
Erection of 110 KV DC line with panther conductor to Narimanam 110 KV Switch yard 
from Narimanam 230 KV SS . 


15.20 


0 . 20 


26 . 20 


Erection of 110 KV SC line on DC towers with Panther conductor to Peralam 
110 KV SS from Narimanam 230 KV SS. 


13 .77 


Replacement of 110 KV DC line on DC tower with Leopard conductor by Panther 
conductor in Villupuram -Neyveli feeder (Villupuram -Arasur ) (Loc - 1- 52 ) 


Stringing of 110 KV SC line with Panther conductor on the free arm of the 110 KV 
DC towers Veeramarsanpetti 110 KV SS to Thirukattupalli 110 KV SS 


12.00 


23 . 35 


Strengthening of existing 110 KV SC line on SC tower in between Ulundurpet 110 KV 
SS and Thiagadurgam 110 KV SS with Leopard conductor by 110 KV SC line on DC 
tower with panther conductor 


34 


15 . 16 


Erection of 110 KV SC line on DC towers with Panther conductor from Loc. 13 near 
Thanjavur 230 KV SS to Mariammankoil 110 KV SS with provision of breakers at 
Mariammankoil 110 KV SS . 


90 


Strengthening of 110 KV Kallakudi - Thuraiyur - T pet-Musiri feeder existing with 
leopard conductor by 110 KV SC line on DC towers with panther conductor and 
LILO the 110 KV existing Kallakudi - Perambalur feeder to at Siruganur 
110 KV SS (86 + 4 ) 


June 28 , 2017 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


Sl. No 


Name of the Line 

(2 ) 


Route length in km 

(3 ) 


(1 ) 


13 .52 


Strengthening of 110 KV Thatchankurichi - Kallakudi feeder | existing with leopard 
conductor by 110 KV SC line on DC tower with panther conductor 


32 . 46 


Strengthening of 110 KV Perambalur - Kallakudy feeder | existing with leopard 
conductor by 110 KV SC line on DC towers with panther conductor 


22 .5 


Strengthening of 110 KV Perambalur - Krishnapuram feeder existing with Leopard 
Conductor by 110 KV SC line on DC towers with Panther conductor 


Strengthening of 110 KV Ariyalur - Sathamangalam - CCCL - Kallakudi feeder existing 
Leopard conductor by 110 KV SC line on DC towers with Panther conductor. 


27 


270 


Strengthening of the existing 230 KV Neyveli - Karaikudi SC line on SC tower with 
Kundha conductor by 230 KV SC line on DC tower with zebra conductor 
(upto Aliyanilai 110 KV SS .) 


41 


180 


Erection of 230 KV SC line on DC line from Cuddalore 230 KV SS to S .P .Koil 
(Veerapuram ) 


8 . 1 


Strengthening of LILO portion to Manmangalam 110 KV SS by repalcing the 
existing Leopard conductor with Panther conductor in the existing DC towers 


2 . 8 


Strengthening of LILO portion to Malaikovilur 110 KV SS by repalcing the existing 
Leopard conductor with Panther conductor in the existing DC towers 


Stringing of 110 KV SC line with panther conductor on the free arm of the already 
sanctioned DC towers of newly converted 110 KV Pugalur- Erode feeder from 
Noyyal to Pugalur 230 KV SS 


21.87 


Strengthening of 110 KV Pugalur - Andichettypalayam feeder by replacing the 
existing leopard conductor by Panther conductor 
Erection of 110 KV SC line DC towers from the sanctioned Poyyur 230 KV SS 
to the proposed Naduvalur 110 / 33 KV SS 


46 


Erection of 110 KV DC line on DC towers with Panther conductor to LILO the 
existing 110 KV Cuddlaore - Chitharasur- Sornavur feeder at the proposed 
Vellakarai ss. 


25 


Erection of 110 KV SC line on DC tower with Panther conductor from Malaikovilur 
110 KV SS to Velliyanai 110 KV SS 


9 .5 


Erection of 110 KV SC line on DC tower with Panther conductor from Okkanadu 
keelaiyur 110 KV SS to Vaduvur 110 KV S . 


55 . 00 


230 KV SC line on DC tower with zebra conductor from Villupuram Auto SS to 
Ulunudurpettai SS . 


170 . 00 


Erection of 765 KV DC line on DC towers with Hexa zebra conductor from Ariyalur 
to Thiruvalam PGCIL 765 /400 KV SS . 


52 


8 . 00 


Erection of 2 x 400 KV DC line by making LILO of Pugalur - Kalivanthampatty / 
Ottiiyampakkam feeder 400 KV DC line with Quad Moose Conductor at Ariyalur 
765/400 KV SS . 


53 


65. 00 


Strengthening of existing 110 KV SC Thanjavur - Thiruvarur line on SC tower with 
Leoprad conductor by 110 KV SC line on DC tower with Panther conductor 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 3(b ) 


SI. No 


Name of the Line 


Route length in km 


25 . 00 


Erection of 110 KV SC line on DC towers with Panther conductor from 
Pudukottai 230 KV SS to Alangudy 110 KV SS . 


Strengthening of 110 KV Kadalangudi -Aduthurai- Neyveli feeder from Loc 
189 to 389 with Leopard conductor by Panther conductor 


36 . 00 


56 


12 . 13 


Erection of 110 KV DC line on DC towers with Panther conductor in 110 KV 
Kadalangudi- Aduthurai - Neyveli feeder at Jeyankondam 110 KV SS 


This notification is published for general information to the public . If any objection regarding the above schemes , that 
may be appealed to the undersigned within one month from the date of issued of publication as requested in Section 164 
of Electricity Act 2003 . 


Trichy , 
22nd June 2017 . 


Er . M . SOUNDARARAJAN , 

Superintending Engineer, 
General Construction Circle . 


தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகம் 
பொது நிர்மாண வட்டம் திருச்சி 

அறிவிக்கை 
( Lr . No . SE/ GCC/TRY/AEE / GL /DB/ F . Press/ D . 491 / 17 . ) 


பலவகை மின்திறன் கொண்ட துணை மின் நிலையங்கள் மற்றும் உயர் அழுத்த மின் பாதைகள் அமைத்தல் 
தமிழ்நாடு மின்சார வாரியம் கூடுதல் மின் சுமையை நிறைவு செய்வதற்காக கீழ்க்கண்ட துணைமின் நிலையங்கள் மற்றும் உயர் 
அழுத்த மின்பாதைகள் அமைக்க ஒப்புதல் வழங்கியுள்ளது அதற்கான கட்டுமானப்பணிகள் விரைவில் மேற்பார்வை பொறியாளர்/ பொது 
நிர்மாண வட்டம் திருச்சி அவர்களால் எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது . 


வேலையின் விபரம் : 


1 . துணைமின் நிலையம் : 


துணைமின் நிலையத்தின் பெயர் மாவட்டம் 


வரிசை 
எண் 


மின் அழுத்தம் 

கி . வோ . 


(2 ) 


765 


400 


அரியலூர்/கள்ளக்குறிச்சி 
வெள்ளாள விடுதி / புதுக்கோட்டை 
துவாக்குடி/(BHEL ) திருச்சி 
நரிமணம் நாகப்பட்டினம் 
நெய்வேலி/ கடலூர் 
சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி 
வாளவந்தான் கோட்டை திருச்சி 
நடுவலூர் பெரம்பலூர் 
ஆண்டிமடம் அரியலூர் 
தேனூர் பெரம்பலூர் 
வெள்ளக்கரை கடலூர் 
நரிமணம் நாகப்பட்டினம் 


June 28 , 2017 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


II - உயர்மின் அழுத்த பாதைகள் : 


வரிசை எண் 


வேலையின் பெயர் 


கி . மீ . 
( 3) 


(1) 


16 .64 


22 .60 


12 .50 


5 . 90 


3 . 00 


25 .57 


6 . 35 


அரியலூர் மாவட்டம் பொய்யூர் 230 கே . வி . துணை மின் 
நிலையத்திலிருந்து கூத்தூர் 110 கே . வி . துணைமின் நிலையத்திற்கு 
புதிய 110 கே .வி . மின்பாதை அமைத்தல் . 
தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் புதியதாக அமைய உள்ள 
230 கே . வி . துணை மின் நிலையத்திற்கு ஏற்கனவே திருவாரூரிலிருந்து 
கடலங்குடி வரை சென்று கொண்டிருக்கும் மின் பாதையிலிருந்து 
கும்பகோணத்திற்கு 230 கே . வி . மின்பாதை அமைத்தல் . 
தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் 230 கே .வி . துணை மின் 
நிலையத்திலிருந்து ஏற்கனவே திருப்புரம்பியம் திருப்பனந்தாள் 
110 கே . வி . மின்பாதையை கும்பகோணம் துணைமின் நிலையத்துடன் 
இணைக்கும் பணி . 
தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் 230 . கே .வி . துணை மின் 
நிலையத்திலிருந்து ஏற்கனவே உள்ள கும்பகோணம் (சாக்கோட்டை ) 
110 கே .வி . துணைமின் நிலையத்திற்கு 110 கே .வி மின்பாதை அமைத்தல் . 
திருச்சி மாவட்டம் மொண்டிப்பட்டியில் (TNPL ) இருந்து 110 கே . வி . 
நான்கு வழி பாதை Loc ( B ) காம்மன் பாய்ண்ட் வரை அமைக்கும் பணி . 
திருச்சி மாவட்டம் மொண்டிப்பட்டியிலிருந்து (TNPL ) ஏற்கனவே 
அளுந்தூரிலிருந்து செம்பட்டி வரை சென்று கொண்டிருக்கும் 110 கே .வி . 
மின்பாதையை LoC (B ) காம்மன் பாய்ண்ட் வரை இணைக்கும் பணி . 
திருச்சி மாவட்டம் மொண்டிப்பட்டியிலிருந்து (TNPL ) ஏற்கனவே 
திருச்சியிலிருந்து ஈரோடு வரை சென்று கொண்டிருக்கும் 110 கே . வி . 
மின்பாதையை Loc ( B ) காம்மன் பாய்ண்ட் வரை அமைக்கும் பணி . 
திருச்சி மாவட்டம் மொண்டிப்பட்டியிலிருந்து ( TNPL ) துவரங்குறிச்சி 
110 கே . வி . துணைமின் நிலையத்திற்கு மின்பாதை அமைத்தல் . 
திருச்சி மாவட்டம் மொண்டிப்பட்டியிலிருந்து (TNPL ) வடுகப்பட்டி 
110 கே . வி . துணைமின் நிலையத்திற்கு 110 கே . வி . மின்பாதை 
அமைத்தல் . 
திருச்சி மாவட்டம் துவாக்குடியில் ( BHEL ) புதியதாக அமைய 
உள்ள 230 கே . வி . துணைமின் நிலையத்திலிருந்து 230 கே . வி . 
நான்கு வழி ( Multi Circuit ) மின்பாதை Loc @ அமைத்தல் . 
திருச்சி மாவட்டம் துவாக்குடியிலிருந்து (BHEL ) ஏற்கனவே 
அளுந்தூரிலிருந்து தஞ்சாவூர் பீடர் | ஆக சென்று கொண்டிருக்கும் 
230 கே . வி . மின் பாதை அமைக்கும் பணி . 
திருச்சி மாவட்டம் துவாக்குடியிலிருந்து (BHEL ) ஏற்கனவே 
அளுந்தூரிலிருந்து தஞ்சாவூர் பீடர் II ஆக சென்று கொண்டிருக்கும் 
230 கே . வி . மின் பாதை அமைக்கும் பணி . 
திருச்சி மாவட்டம் துவாக்குடியிலிருந்து ( BHEL ) நான்கு வழி 
( Multi Circuit ) 110 கே . வி . மின்பாதை Loc ( B ) காம்மன் பாய்ண்ட் 
வரை அமைக்கும் பணி . 
திருச்சி மாவட்டம் துவாக்குடியிலிருந்து (BHEL ) ஏற்கனவே 
திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் வரை சென்று கொண்டிருக்கும் 
110 கே . வி மின் பாதையை Loc ( B ) பாயிண்ட் வரை இனைக்கும் பணி . 
திருச்சி மாவட்டம் துவாக்குடியிலிருந்து ( BHEL ) ஏற்கனவே 
அளுந்தூரிலிருந்து தஞ்சாவூர் வரை சென்று கொண்டிருக்கும் 
110 கே . வி மின் பாதையை Loc ( B ) பாயிண்ட் வரை இனைக்கும் பணி . 


40 . 80 


16 . 90 


3. 00 


14.50 


14.50 


1 . 92 


1 . 92 


1 . 92 


5 .00 


திருச்சி மாவட்டம் துவாக்குடியிலிருந்து (BHEL ) 110 கே . வி . 
நான்கு வழி மின்பாதை Loc ( c ) பாய்ண்ட் வரை அமைக்கும் பணி . 


66 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 3 (b ) 


வரிசை எண் 


வேலையின் பெயர் 

( 2 ) 


கி . மீ . 
( 3) 


( 1) 


27 . 00 


திருச்சி மாவட்டம் துவாக்குடியிலிருந்து ( BHEL ) 110 கே . வி . 
மின்பாதை Loc (c ) பாயிண்டிலிருந்து K . சாத்தனூர் 110 கே . வி . 
துணைமின் நிலையம் வரை அமைக்கும் பணி . 
திருச்சி மாவட்டம் துவாக்குடி (BHEL ) 230 கே .வி . துணை மின் 
நிலையம் அருகே ஏற்கனவே உள்ள துவாக்குடி - திருவரம்பூர் 
110 கே . வி . மின் பாதையை LILO பாயிண்ட் வரை அகற்றிவிட்டு 
( BHEL ) க்கு இணைக்கும் பணி . 


3 . 10 


கடலூர் மாவட்டம் கீழ்கவரப்பட்டில் புதியதாக அமைய உள்ள 110 

0 . 60 
கே . வி . துணை மின் நிலையத்திற்கு ஏற்கனவே கடலூரிலிருந்து - 
சித்தரசர் சொர்ணாவூர் வரை சென்று கொண்டிருக்கும் 110 கே . வி . 
மின் பாதையை இணைக்கும் பணி . 
கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் புதிதாக அமைய உள்ள 

3 . 00 
230 கே . வி . துணை மின் நிலையத்திலிருந்து நெய்வேலி NNTPS 
சுவிட்ச் யார்டு வரை 230 கே . வி . மின் பாதை அமைத்தல் . 
கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் புதிதாக அமைய உள்ள 230 கே . வி . 1 . 00 
துணை மின் நிலையத்திலிருந்து நெய்வேலி தெர்மல் || வரை 
230 கே . வி . மின் பாதை அமைத்தல் . 
கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் புதிதாக அமைய உள்ள 230 கே . வி . 

4 .50 
துணை மின் நிலையத்திலிருந்து ஏற்கனவே கடலூரிலிருந்து 
திருவண்ணாமலை சென்று கொண்டிருக்கும் 230 கே . வி . காம்மன் 
பாய்ண்ட் (Common Point ) வரை 230 கே . வி . மின் பாதை 
அமைத்தல் . 
கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் புதிதாக அமைய உள்ள 230 கே .வி . 1 . 00 
துணைமின் நிலையத்திலிருந்து ஏற்கனவே நெய்வேலியிலிருந்து ஈச்சங்காடு 
வரை சென்று கொண்டிருக்கும் 230 கே . வி மின் பாதையை 
இணைக்கும் பணி . 
கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் புதிதாக அமைய உள்ள 230 கே . வி . 1 . 50 
துணைமின் நிலையத்திலிருந்து ஏற்கனவே நெய்வேலியிலிருந்து ஆடுதுறை 
மற்றும் தேவியாக்குறிச்சி பீடர் I & II , 110 230 கே . வி . மின் 
பாதைகளை நான்கு வழி ( Multi circuit ) பாதை மூலம் இணைக்கும் பணி . 
கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் புதிதாக அமைய உள்ள 230 கே . வி . 

4 .00 
துணை மின் நிலையத்திலிருந்து ஏற்கனவே நெய்வேலியிலிருந்து செல்லும் 
பண்ருட்டி பீடர் , வடக்குத்து பீடர் II மற்றும் விழுப்புரம் பீடர் I & II 
ஆகிய நான்கு 110 கே . வி . மின் பாதைகளை நான்கு வழி பாதை 
( Multi Circuit ) மூலம் இணைக்கும் பணி . 
திருச்சி மாவட்டம் துவாக்குடியில் ( BHEL ) அமைய உள்ள 230 

11 . 50 
கே . வி . துணைமின் நிலையத்திலிருந்து புதிதாக அமைய உள்ள 
வாளவந்தான் கோட்டை 110 கே . வி . துணைமின் நிலையத்திற்கு புதிய 
110 கே . வி . மின்பாதை அமைத்தல் . 
நாகப்பட்டினம் மாவட்டம் நரிமணத்தில் புதிதாக அமைய உள்ள 230 கே . வி . 15 .40 
துணை மின் நிலையத்திற்கு ஏற்கனவே PP நல்லூரிலிருந்து தஞ்ஜாவூர் 
வரை சென்று கொண்டிருக்கும் 230 கே . வி . மின் பாதையை 
இணைக்கும் பணி . 
நாகப்பட்டினம் மாவட்டம் நரிமணத்தில் புதிதாக அமைய உள்ள 230 கே . வி . 15 .20 
துணை மின் நிலையத்திற்கு ஏற்கனவே PP நல்லூரிலிருந்து திருவாரூர் 
வரை சென்று கொண்டிருக்கும் 230 கே . வி . மின்பாதையை 
இணைக்கும் பணி . 
நாகப்பட்டினம் மாவட்டம் நரிமணத்தில் புதிதாக அமைய உள்ள 230 கே . வி . 0 .20 
துணை மின் நிலையத்திலிருந்து ஏற்கனவே அமைந்துள்ள நரிமணம் 
110 கே . வி . துணைமின் நிலைய சுவிட்சு யார்டு வரை புதிய 110 கே . வி . 
மின்பாதை அமைத்தல் . 


June 28 , 2017 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


வரிசை எண் 


கி . மீ . 


வேலையின் பெயர் 

( 2 ) 


26 .20 


நாகப்பட்டினம் மாவட்டம் நரிமணத்திலிருந்து புதிதாக அமைய உள்ள 
230 கே . வி . துணை மின் நிலையத்திலிருந்து பேரளம் 110 கே . வி 
துணை மின் நிலையத்திற்கு புதிய 110 கே . வி . மின் பாதை அமைத்தல் . 


13 .77 


கடலூர் மாவட்டம் நெய்வேலியிலிருந்து விழுப்புரம் வரை சென்று 
கொண்டிருக்கும் 110 கே . வி . மின்பாதையில் மின் கம்பி மாற்றி 
அமைக்கும் பணி . 


தஞ்சாவூர் மாவட்டம் வீரமரசன் பேட்டை திருக்காட்டுப்பள்ளி 

12 . 00 
ஒற்றை சுற்று 110 கே . வி . மின்பாதை அமைக்கும் பணி . 
விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை 110 கே . வி . துணைமின் 

23 . 35 
நிலையத்திலிருந்து தியாகதுருகம் 110 துணைமின் நிலையம் வரை 
சென்று கொண்டிருக்கும் பழைய 110 கே . வி . மின்பாதையை 
புதிய 110 கே .வி . மின்பாதையாக மாற்றி அமைத்தல் . 
தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் 230 கே . வி . துணை மின்நிலையத்திலிருந்து 15.16 
மாரியம்மன் 110 கே . வி . துணைமின் நிலையத்திற்கு 110 கே . வி . 
மின்பாதை அமைத்தல் . 
திருச்சி மாவட்டம் கல்லக்குடி 110 கே . வி . துணைமின் 

90 .00 
நிலையத்திலிருந்து துறையூர் - தாத்தையங்கார்பேட்டை - முசிறி 
110 கே . வி . ஒருவழி மின்பாதையை மாற்றி புதிய இரு வழி 
மின்பாதையாக மாற்றி அமைத்தல் மற்றும் கல்லக்குடி - பெரம்பலூர் 
பீடர் || ஐ சிறுகனூர் 110 கே . வி . துணைமின் நிலைய 110 கே . வி . 
மின்பாதையையும் மாற்றி அமைத்தல் . 
திருச்சி மாவட்டம் தச்சங்குறிச்சி - கல்லக்குடி பீடர் | 110 கே . வி . 

13 .52 
மின்பாதையை அகற்றி விட்டு புதிய இருவழி 110 கே . வி . 
மின்பாதை அமைத்தல் . 
பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் - கல்லக்குடி பீடர் | 110 கே . வி . 

32 . 46 
பழைய மின்பாதையை அகற்றிவிட்டு புதிய இருவழி மின்பாதை அமைத்தல் . 
பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் - கிருஷ்ணபுரம் 110 கே . வி . 

22 .50 
பழைய மின்பாதையை அகற்றிவிட்டு புதிய 110 கே . வி . இருவழி 
மின்பாதை அமைத்தல் . 
அரியலூர் மாவட்டம் அரியலூர் - சாத்தமங்கலம் பழைய 110 கே . வி . 

27. 00 
மின்பாதையை மாற்றி , புதிய 110 கே .வி . இருவழி மின்பாதை அமைத்தல் . 
கடலூர் மாவட்டம் நெய்வேலியிலிருந்து காரைக்குடி வரை சென்று 

270 .00 
கொண்டிருக்கும் பழைய 230 கே . வி . மின் பாதையை மாற்றிவிட்டு 
புதிய மின்பாதை அமைத்தல் . 
கடலூர் மாவட்டம் கடலூர் 230 கே . வி . துணை மின் 

180 . 00 
நிலையத்திலிருந்து சிங்கபெருமாள் கோவில் 230 கே .வி . துணைமின் 
நிலையம் வரை புதிய மின்பாதை அமைக்கும் பணி . இம்மின்பாதை செல்லும் 
வழிகள் கடலூர் , ஓட்டேரி , மேட்டுப்பாளையம் , நத்தம் , கீழ்பாதி , மேல்பாதி , 
நரியூர் , புதுப்பாளையம் , கொங்கராயனூர் , பொரிப்பாக்கம் , சின்னபகண்டை , 
குப்பத்தாண்டவன்பாளையம் , மேல்குமரமங்கலம் , கீழ்குமரமங்கலம் , 
மேட்டுப்பாளையம் , பூவரசங்குப்பம் , பரசுராதேவிபாளையம் , மேலரண்குப்பம் , 
பாலிகுண்டவரம் , பரூர் , மட்டூர் , தென்னவன் , வியந்தபாளையம் , 
குச்சிப்பாளையம் , இளையாண்டிப்பட்டு , பொன்னன்பூண்டி , கணையம் , 
பெரும்பாக்கம் , தழுதாலை , பரிக்கல்பட்டு , அணையாங்குப்பம் , சித்தாமூர் , 
நம்பூர் , நல்லாத்தூர் , கோனேரிகுப்பம் , நற்குணம் , குட்டிகுளத்தூர் நெமிலி , 
இடியாலம் , கொண்டமாம்பட்டு , பெரும்பெருக்கங்கள் , மொகல் வாடிசேரி , 
வெள்ளியம்பாக்கம் , மங்களம் கோட்டை , கல்லாங்கொல்லமேடு , 
கல்லாங்குட்டு மருதாரு , பந்திரி . 
கரூர் மாவட்டம் மண்மங்கலம் 110 கி . வோ . துணைமின் நிலையத்திற்கு 

8 . 10 
சென்று கொண்டிருக்கும் மின்பாதையை மாற்றி புதிய இருவழி மின் 
பாதையாக மாற்றி அமைக்கும் பணி . 


42 . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 3 (b ) 


வேலையின் பெயர் 


கி . மீ . 


வரிசை எண் 

(1) 


( 3) 


2 . 80 


7 .00 


21 . 87 


23 கி .மீ . 


கரூர் மாவட்டம் மலைக்கோவிலூர் 110 கி . வோ . மின் பாதையை மாற்றி 
இருவழி பாதையாக மாற்றி அமைக்கும் பணி . 
கரூர் மாவட்டம் புகளூரிலிருந்து ஈரோடு 110 கி . வோ . மின்பாதையில் 
நொய்யல் முதல் புகளூர் 230 கி . வோ . துணை மின்நிலையம் வரை 
மின் பாதையை மாற்றி அமைக்கும் பணி . 
புகளூரிலிருந்து ஆண்டிச்செட்டிபாளையம் வரை சென்று 
கொண்டிருக்கும் 110 கி . வோ . மின்பாதையை மாற்றி அமைக்கும் பணி . 
நடுவலூர் 110 கி . வோ . துணைமின் நிலையத்திற்கு பொய்யூர் 230 கி . வோ . 
துணைமின் நிலையத்திலிருந்து 110 கி . வோ . மின்பாதை அமைக்கும் பணி . 
வெள்ளக்கரை 110 கி . வோ . துணை மின் நிலையத்திற்கு ஏற்கனவே 
உள்ள கடலூர் - சித்தரசூர் - சொர்னாவூர் 110 கி . வோ . மின் 
பாதையில் இணைக்கும் பணி . 
மலைக்கோவிலூர் 110 கி . வோ . துணைமின்நிலையத்தையும் 
வெள்ளியனை 110 கிவோ துணை மின் நிலையத்தையும் புதிய 
110 கிவோ மின்பாதை அமைத்து இணைக்கும் பணி . 
ஒக்கநாடு - கீழையூர் 110 கிவோ துணைமின் நிலையத்தையும் 
வடுவூர் 110 கி . வோ . துணை மின் நிலையத்தையும் 110 கி . வோ . 
மின்பாதை அமைக்கும் பணி . 
உளுந்தூர்பேட்டை 230 கி . வோ . துணை மின் நிலையத்தையும் 
விழுப்புரம் 230 கி . வோ . துணை மின் நிலையத்தையும் புதிய 230 
மின்பாதை அமைத்து இணைக்கும் பணி . 
அரியலூர் 765 கி . வோ . துணைமின் நிலையம் முதல் திருவளம் பவர் 
கிரீட் 765 கி . வோ . துணைமின் நிலையம் வரை இரட்டை சுற்று கோபுரம் 
அமைத்து 765 கி . வோ . மின்பாதை அமைத்தல் . 
அரியலூர் 765 கி . வோ . துணைமின் நிலையத்திலிருந்து ஏற்கனவே 
புகளூரிலிருந்து - களிவந்தப்பட்டு வரை சென்று கொண்டிருக்கும் 
400 கி . வோ . மின் பாதையை இணைக்கும் பணி . 
தஞ்சாவூரிலிருந்து திருவாரூர் வரை சென்று கொண்டிருக்கும் 
110 கி . வோ . மின்பாதையை புதிய மின்பாதையாக மாற்றி அமைக்கும் பணி . 
புதுக்கோட்டை - ஆலங்குடி வரை 110 கி . வோ . மின்பாதை அமைக்கும் பணி . 
கடலங்குடி - ஆடுதுறை - நெய்வேலி ஃபிடர் எண் 189 முதல் 389 வரை 
110 கி . வோ . புதிய மின்பாதையாக மாற்றி அமைக்கும் பணி . 
கடலங்குடி - ஆடுதுறை - நெய்வேலி 110 கி . வோ . மின்பாதையில் 
ஜெயம்கொண்டம் துணைமின் நிலையத்திற்கு 110 கி . வோ . இரட்டை 
சுற்று மின்பாதை அமைக்கும் பணி . 


36 .கி .மீ . 


24,25 


24 . 25 


மேற்கண்ட திட்டங்கள் குறித்த ஏதேனும் முறையீடுகள் இருப்பின் இவ்வறிக்கை வெளியிடப்பட்ட நாளில் இருந்து ஒரு 
மாதத்திற்குள் , மாதங்களுக்குள் , கீழே கையொப்பமிட்ட அலுவலரிடம் 2003 - ம் ஆண்டு மின்சார சட்டம் , பிரிவு 164 மற்றும் 
168 - ன் படி முறையீடு செய்யலாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 


திருச்சி , 
2017 ஜூன் 22 . 


M . சௌந்திரராஜன் , 
மேற்பார்வை பொறியாளர் . 
பொது நிர்மாண வட்டம் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


